© [Regd. No. TN/CCN/467/2012-14. 


GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2024 [Price: Rs. 2.40 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 32] CHENNAI, WEDNESDAY, AUGUST 7, 2024 
Aadi 22, Kurothi, Thiruvalluvar Aandu—2055 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. Pages. 


HOME DEPARTMENT Terrorist and Disruptive Activities Prevention 
Act.—Appointment of certain official as 
Principal District Judge, Tiruchirappalli as 


Protection of Children from Sexual Judge of Designated Court 

offences Act,—Designation of 16 

Principal District and Sessions Court / Amendment to Notification .. _ = 440 

District and Sessions Court in the newly 

formed Districts viz.,  Mayiladuthurai, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 

Tenkasi, Kallakurichi, Ranipet, Tirupathur மேம்பாட்டுத்‌ துறை 

| பண்டல்‌ ட ண்ணு an 10 449 ‘(dustrial Tribunal for Adjudication 440-442 
Designation of Principal Sub Courts / Sub Labour Courts forAdjudication .. 442-443 


Courts in each District and also appoints the 
Principal Subordinate Judge/Subordinate 
Judge as the Judge of the respective 
Special Court as Special Courts for trial of 
criminal cases relating to elected Members 
of Parliament and Members of Legislative 
Assembly of Tamil Nadu. _.. 7 a 440 


[439] 
நடை ன்‌ 2)—1 


440 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


Designation of the Principal District and Sessions Court/ 
District and Sessions Court in the newly formed 
Districts viz., Mayiladuthurai, Tenkasi, Kallakurichi, 
Ranipet, Tirupathur and in Kancheepuram as 
Special Courts for trial of cases under the protection 
of Children from Sexual offences Act, 2012. 


[G.O.Ms. No. 376, Home (Courts - II), 8th July 2024, 
சித்திரை 24, குரோதி, திருவள்ளுவர்‌ அண்டு-2025.] 


11௦.11(2)/10/735/2024.-- | exercise of the powers conferred 
by sub-section (1) of Section 28 of the Protection of 
Children from Sexual Offences Act, 2012 (Central Act 32 of 
2012), the Governor of Tamil Nadu, in consultation with the 
Chief Justice of the High Court, Madras, hereby designates 
the following Courts of Sessions specified in column (3) 
of the table below as Special Courts to try the offences 
under the said Act, in addition to the regular work, within 
the local area of the respective Districts specified in column 
(2) thereof:- 


THE TABLE 


Name of the District Name of the Court 
No. 


Mayiladuthurai District and 
2 
4 


Sessions Court, 
Mayiladuthurai. 


Tenkasi Principal District 
and Sessions Court, 
Tenkasi. 

Kallakurichi Principal District 
and Sessions Court, 
Kallakurichi. 

Kancheepuram Principal District 
and Sessions Court, 
Kancheepuram. 


Ranipet Principal District 
and Sessions Court, 
Ranipet. 


3. 
5. 


District and Sessions 
Court, Tirupathur. 


ie Tirupathur 


Designation of Principal Sub Courts / Sub Courts 
in each District and also appoints the Principal 
Subordinate Judge/Subordinate Judge 85 the 
Judge of the respective Special Court as Special 
Courts for trial of criminal cases relating to elected 
Members of Parliament and Members of Legislative 
Assembly of Tamil Nadu. 


[G.O.Ms. No. 414, Home (Courts - II), 15th July 2024, 
சித்திரை 31, குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


11௦.11(2)/10/736/2024.--116 Government of Tamil Nadu, 
in consultation with the High Court of Madras, hereby 
designates, the Principal Subordinate Court/Subordinate 
Court in the Headquarters of each District, except Chennai, 
in the State of Tamil Nadu as Special Court for trial of 
offences triable by the Senior Civil Judge/ Assistant 
Sessions Judge in respect of the Criminal cases including 
Sessions cases, as well as, cases under Special Acts, 
Central Acts and State Acts, involving Members of 
Parliament and Members of Legislative Assembly of 
Tamil Nadu, and also appoints the Principal Subordinate 
Judge/Subordinate Judge as the Judge of the respective 
Special Court. 


Appointment of certain official as Principal District 
Judge, Tiruchirappalli as Judge of Designated 
Court under the Terrorist and Disruptive Activities 
Prevention Act, 


Amendment to Notification 


[G.O.(Rt). No. 453, Home (Courts - II), 15th July 2024, 
சித்திரை 31, குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025.] 


14௦.11(2)//10/737/2024.-ர exercise of the powers 
conferred by sub-section (4) of Section 9 read with 
sub-section (4) of Section 1 of the Terrorist and Disruptive 
Activities (Prevention) Act, 1987 (Central Act 28 of 1987), 
the Governor of Tamil Nadu, with the concurrence of the 
Chief Justice, High Court, Madras, hereby makes the 
following amendment to the Home Department Notification 
No.II(2)/HO/5124(d-5)/92, published at page 3 of 
Part Il - Section 2 of the Tamil Nadu Government 
Gazette Extraordinary, dated the 21st October 1992, as 
subsequently amended:- 


AMENDMENT 


In the said Notification, in the Table, for the entry (4) in 
column (1), the following entry shall be substituted, namely:- 


"(4) Thiru. A. Manimozhi, Principal District and 
Sessions Judge, Tiruchirappalli." 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ மேம்பாட்டுத்‌ துறை 


Disputes between Workmen and Managements 
referred to Industrial Tribunal for Adjudication 


1) தேசாங்‌ இந்தியா சிட்‌ கம்பெனி பிரைவேட்‌ லிமிடெட்‌, 
காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. 2) கே.எம்‌. சீட்‌ கம்பெனி பிரைவேட்‌ 
லிமிடெட்‌, காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌. 


அரசானை (ig) எண்‌, 418, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (IQs துறை, 18 ஜூன்‌ 2024, அனி 4, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 


Aug. 7, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


441 


No.1I(2)/LWSD/738/2024.—amepAlygio மாவட்டம்‌, 
தேசாங்‌ இந்தியா சீட்‌ கம்பெனி பிரைவேட்‌ லிமிடெட்‌ மற்றும்‌ 
கே.எம்‌. சீட்‌ கம்பெனி பிரைவேட்‌ லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, 
சென்னை, ஒன்றுபட்ட தொழிலாளர்‌ கூட்டமைப்பிற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன  தொழிற்தகராறில்‌ தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கைகளில்‌ இணைப்பில்‌ காணும்‌ கோரிக்கை எண்கள்‌ 
1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12, 13, 18, 19, 22, 23, 25, 26, 
28 பற்றும்‌ 30 (20 கோரிக்கைகள்‌) ஆகியவற்றை சென்னை, 
தொழிற்‌ தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்திய சட்டம்‌ XIV/1947) 10(1)6) பிரிவிலும்‌, 10(1)(9) 
பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, மேற்சொன்ன தகராறு, சென்னை, தொழிற்‌ 
தீர்ப்பாயத்தின்‌ தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிற்‌ தீர்ப்பாயம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 

இணைப்பு 
எழுவினாக்கள்‌ 

கோரிக்கை எண்‌.1 


தொழிலாளர்களுக்கு தற்போது ரூ.23,400/-, ரூ.23,650/- 
மற்றும்‌ ரூ.23,900/- என்று பேட்ச்‌ வாரியாக வழங்கப்பட்டு 
வரும்‌ அடிப்படை ஊதியத்துடன்‌ ரூ.10,000/- அனைத்து 
தொழிலாளர்களுக்கும்‌ சமமாக உயர்த்தி வழங்க வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.2 


சென்னை, தொழிலகத்‌ தொழிலாளர்களுக்கான நுகர்வோர்‌ 
விலைவாசி குறியீட்டு எண்‌-1, அடிப்படை ஆண்டு 2001 = 100 
கணக்கீட்டின்‌ அடிப்படையில்‌ டிசம்பர்‌ 2020 நிர்ணயம்‌ செய்யப்பட்ட 
புள்ளிகளின்‌ சாராசரியை கணக்கில்‌ கொண்டு, முதல்‌ 
100 புள்ளிகளை சமநிலைப்படுத்தி மாதம்‌ ரூ.5,000/-நிலையான 
பஞ்சப்படியாகவும்‌ மேற்கண்டவாறு 100 புள்ளிக்கு மேல்‌ உயரும்‌ 
ஒவ்வொரு புள்ளிக்கும்‌ ரூ.30/- மாறும்‌ பஞ்சப்படியாக வழங்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.3 


தொழிலாளர்களுக்கு ரூ.9,360/-, ரூ.9,460/- மற்றும்‌ 
ரூ.9,560/- என்று பேட்ச்‌ வாரியாக வழங்கப்பட்டு வரும்‌ வீட்டு 
வாடகைப்படியுடன்‌ ரூ.4,000/-அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ 
சமமாக உயர்த்தி வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.4 


தொழிலாளர்களுக்கு ரூ.11,190/-, ரூ.71,340/- மற்றும்‌ 
ரூ.11,490/- என்று பேட்ச்‌ வாரியாக வழங்கப்பட்டு வரும்‌ 
சிறப்புப்படியுடன்‌ ரூ.4,000/- அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ 
சமமாக உயர்த்தி வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.5 


போக்குவரத்துப்படி ரூ.1,600/- உடன்‌ மேலும்‌ ரூ.4,000/- 
அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ சமமாக உயர்த்தி வழங்க 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.6 


மருத்துவப்படி ரூ.ர,250/- உடன்‌ மேலும்‌ ரூ.2,000/- 
அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ சமமாக உயர்த்தி வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.8 


அனைத்து தொழிலாளர்களுக்கும்‌ மாதம்‌ ரூ.1000/- 
சலவைப்படியாக வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.9 


இரண்டாவது ஷிப்ட்‌ மற்றும்‌ மூன்றாவது ஸிப்ட்டில்‌ 
பணிபுரியும்‌ தொழிலாளர்களுக்கு முறையே ரூ.100/- மற்றும்‌ 
ரூ.150/- ஷிப்ட்‌ அலவன்ஸாக வழங்க வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.10 


வருகைப்‌ பதிவேட்டு படி ரூ.500/- லிருந்து ரூ.1500/- 
ஆக உயர்த்தி வழங்க வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.11 


வெப்பப்படியாக மாதம்‌ ரூ.1000/- அனைத்து 
தொழிலாளர்களுக்கும்‌ வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.12 


தொழிற்சாலையின்‌ ஆண்டு மொத்த விற்பனையில்‌ 
ஒரு சதவீத தொகையை நேரடி உற்பத்தி பணியில்‌ ஈடுபடும்‌ 
தொழிலாளர்களுக்கு சமமாக பிரித்து ஒவ்வொரு ஆண்டும்‌ மே 
மாத இறுதியில்‌ வழங்கப்பட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.13 


10 ஆண்டுகளுக்கு மேல்‌ மற்றும்‌ 15 ஆண்டுகளுக்கு மேல்‌ 
பணி செய்து முடிக்கும்‌ தொழிலாளர்களுக்கு மாதம்‌ ஒன்றிற்கு 
முறையே ரூ.2,000/- மற்றும்‌ ரூ.3,000/- சர்வீஸ்‌ வெயிட்டேஜ்‌ 
வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.18 

தீபாவளி, ஆங்கில புத்தாண்டு. மே தினம்‌. பொங்கல்‌ 
ஆகிய பண்டிகை நாட்களில்‌ இரண்டு கிலோ இனிப்பு வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


442 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


கோரிக்கை எண்‌.19 


மே தின பரிசு தொகையாக ரூ.3,500/- உடன்‌ மேலும்‌ 
ரூ.10,000/- உயர்த்தி வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்‌ 
சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.22 


ஈமசடங்கு உதவியாக தொழிலாளி மரணம்‌ அடைந்தால்‌ 
ரூ.25,000/- குடும்ப உறுப்பினர்கள்‌ மரணம்‌ அடைந்தால்‌ 
ரூ.10.000/- மற்றும்‌ 10 நாட்கள்‌ ஊதியத்துடன்‌ கூடிய சிறப்பு 
விடுப்பு வழங்கப்பட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.23 


தற்போது நடைமுறையில்‌ வழங்கப்பட்டு வரும்‌ மூன்று 
ஷர்ட்‌, இரண்டு பேன்ட்‌ மூன்று டி சர்ட்டுடன்‌ ஒரு பேண்ட்‌, ஒரு 
டி சர்ட்‌ சேர்த்து வழங்கப்பட வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 
கோரிக்கை எண்‌.25 


ஒவ்வொரு ஆண்டும்‌ ஜுன்‌ மாதத்தில்‌ மழைகோட்‌ வழங்க 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.26 


வாரத்தில்‌ புதன்‌ கிழமைகளில்‌ சிக்கன்‌ பிரியாணியும்‌, 
வெள்ளி கிழமைகளில்‌ மட்டன்‌ பிரியாணியும்‌, மூன்று 
ஷிப்ட்களிலும்‌ ரூ.40/- மதிப்புள்ள SNACKS. முட்டை மற்றும்‌ 
செவ்வாழைப்‌ பழம்‌, சனிக்‌ கிழமைகளில்‌ BREAD வழங்கப்பட 
வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.28 


மருத்துவ காப்பீட்டு வசதியை ரூ.2,00,000/- லிருந்து 
ரூ.5,00,000/- ஆக உயர்த்தவும்‌, தொழிலாளர்களுக்கான 
ஆயுள்‌ காப்பீட்டு ரூ.10,00,000/- வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌.30 


தற்காலிக விடுப்பு (CL)-15 நாட்களும்‌, ஈட்டியவிடுப்பு 
15 நாட்களும்‌, மருத்துவ விடுப்பு (SL) -20 நாட்களும்‌, சிறப்பு 
விடுப்பு 5 நாட்களும்‌, பண்டிகை விடுமுறை 15 நாட்களும்‌ மாற்றி 
அமைக்க கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ விழுப்புரம்‌ லிட்‌., 

வேலூர்‌ மண்டலம்‌. 

அரசாணை (Ig) எண்‌, 492, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 

திறன்‌ மேம்பாட்டு (1H துறை, 9 ஜூலை 2024, ஆனி 25, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025] 

11௦.1/(2//4/5ட/739/2024.-- நிர்வாகம்‌, தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்து கழகம்‌ விழுப்புரம்‌ லிட்‌, வேலூர்‌ மண்டலம்‌ 

என்ற நிர்வாகத்திற்கும்‌. INTUC வட ஆற்காடு மாவட்ட பொது 

தொழிலாளர்‌ சம்மேளனம்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 


தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ வேலூர்‌ 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌: 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 (1) (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
வேலூர்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. A. ரவிசந்திரன்‌, நடத்துனர்‌ (பணி எண்‌. 09677) 
என்பவருக்கு நிர்வாகம்‌ பிறப்பித்த குறிப்பாணை எண்‌:167940/ 
௪6/தஅபோக/வே.ம. 2016, 24.02.2017 அன்று பிறப்பிக்கப்பட்ட 
இறுதி ஆணையை ரத்து செய்து அடிப்படை ஊதியமான 
ரூபாய்‌ 5200 + G.P. ரூபாய்‌ 1800/- என்று குறைக்கப்பட்ட 
ஊதியத்தை பழையபடி ரூபாய்‌ 10280+G.P. ரூயாய்‌ 1800/- 
என மாற்றியமைத்து, அதன்‌ மூலம்‌ பயனாளிக்கு கிடைக்க 
கூடிய பணப்பயன்களை வழங்கிட வேண்டுமென கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
(2A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 
தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


மேலும்‌, 
சட்டத்தின்‌ 10 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌, (கும்பகோணம்‌) 


மிடெட்‌, கரூர்‌ மண்டலம்‌ 


அரசானை (ig) எண்‌, 493, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (YS துறை, 9 ஜூலை 2024, அணி 25, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-20257 


11௦.11(2/4/50/740/2024.-- தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (கும்பகோணம்‌) லிமிடெட்‌, கரூர்‌ மண்டலம்‌ என்ற 
நிர்வாகத்திற்கும்‌. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக்‌ கழக 
ஊழியர்கள்‌ சங்கம்‌, அரவக்குறிச்சி கிளை, கரூர்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும்‌; பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ 
திருச்சி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 
1947 ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய 
சட்டம்‌ XIV / 1947) 10 (0 (9 பிரிவிலும்‌, 10 (1) (3) பிரிவின்‌ வரம்பு 
நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


திரு. 14. பொன்னுச்சாமி, உதவி கைவினைஞர்‌ (பணி 
எண்‌. 13117/178/11303) நிர்வாகத்தின்‌ மேல்முறையீட்டு ஆணை 
எண்‌. 114510 / KRR / DS-348 / BDMO52 / பீ2-7539 / 2020 
நாள்‌. 26.02.2022-ம்‌ தேதியிட்ட உத்தரவின்‌ மூலம்‌ அவரது 
வருடாந்திர ஊதிய உயர்வினை ஒன்பது மாத காலத்திற்கு 
கூட்டு விளைவுடன்‌ நிறுத்தம்‌ செய்ததை முற்றிலும்‌ ரத்து செய்ய 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


Aug. 7, 2024] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


443 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌, (கும்ப லிட்‌, 
புதுக்கோட்டை 
அரசாணை (ig) எம்‌, 494, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (12)த்‌ துறை, 9 ஜூலை 2024, ஆனி 25, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


No.|I(2)/LWSD/741/2024.fijairen, தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌, (Gor) லிட்‌, புதுக்கோட்டை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌. அரவிந்த கெஜ்ரிவால்‌ 114510 தொழிலாளர்‌ 
நல சங்கம்‌ என்ற தொழிற்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ திருச்சி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு 
ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 
10 (0 (9 பிரிவிலும்‌, 10 (0 (8) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருச்சி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. 5.பழனியப்பன்‌, ஒட்டுநர்‌ பணி எண்‌. 12 0௩௦42 
என்பவருக்கு நிர்வாகம்‌ பிறப்பித்த்‌ ஆணை எண்‌. ததபோக/ 
கும்ப/புது/டிஎஸ்‌/ஏ3/0206/16, 28.04.2017 நாளிட்ட உத்தரவின்படி 
அவரது ஊதிய உயர்வை திரண்ட பயனில்லாமல்‌ ஒரு வருட 
காலத்திற்கு தள்ளி வைத்த தண்டனையை ரத்து செய்து 
அதனால்‌ கிடைக்க கூடிய பணப்பலன்‌ மற்றும்‌ ஆய்வுப்‌ 
பலன்களை பெற்று வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயம்‌ தானா? ஆம்‌ எனில்‌ பாதிக்கப்பட்ட 
நபருக்கு கிடைக்க கூடிய நிவாரணம்‌ என்ன ? இது சம்பந்தமாக 
உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10 (2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருச்சி, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌, (கோவை கோட்டம்‌, 

கோயம்புத்தூர்‌ 

அரசாணை (Ig) எண்‌, 502, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (igs துறை, 9 ஜூலை 2024, அரி 25, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2025./ 


No.|I(2)/LWSD/742/2024.— தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழகம்‌, (கோவை கோட்டம்‌ கோயம்புத்தூர்‌ என்ற நிர்வாகத்திற்கு, 
எதிராக கோவை அரசு போக்குவரத்து ஊழியர்‌ சங்கம்‌ 
(சி.ஐ.டி.யு) கோயம்புத்தூர்‌ என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
இத்தகராறை எழுவினாவுடன்‌ கோயம்புத்தூர்‌ தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்விற்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947 ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்திய சட்டம்‌ XIV / 1947) 
10 (0 (9 பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 


வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு, இத்தகராறை 

கீழ்க்காணும்‌ எழுவினாவுடன்‌ கோயம்புத்தூர்‌ தொழிலாளர்‌ 

நீதிமன்றத்தின்‌ தீர்விற்காக அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 

தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


திரு ௩. லட்சுமிநாராயணன்‌ ஓட்டுநருக்கு (பணி 
எண்‌.016671) வருடாந்திர ஊதிய உயர்வை 2 வருட காலத்திற்கு 
பின்தொடர்ச்சியுடன்‌ தள்ளி வைத்தும்‌, தற்காலிக வேலை 
நீக்கத்திலிருந்த 20.03.2018 முதல்‌ 18.04.2018 வரையிலான 
30 நாட்களை விடுப்பு கணக்கில்‌ உள்ள நாட்களை பொறுத்து 
விடுப்பாக கருதி, நிர்வாகம்‌ பிறப்பித்த 23.10.2019 நாளிட்ட 
உத்தரவை இரத்து செய்ய வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ எனில்‌ உரிய 
உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


2. மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ 10 (2A) பிரிவின்‌ கீழ்‌, இந்த ஆணையைப்‌ 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ 


தீர்வு அளிக்குமாறு கோயம்புத்தூர்‌, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 


பிரதீப்‌ ஸ்டைன்லெஸ்‌ இந்தியா பிரைவேட்‌ லிமிடெட்‌ 


திருத்த அறிவிக்கை 

அரசானை (ig) எண்‌, 406, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ 
திறன்‌ மேம்பாட்டு (IQs துறை, 13 ஜூன்‌ 2024, வைகாசி 31, 
குரோதி, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2025./ 

No. |I(2)/LWSD/743/2024.— தமிழ்நாடு அரசிதழ்‌ வெளியீடு 
எண்‌. 1, நாள்‌ 6-1-2021, பாகம்‌ || - பிரிவு 2-ல்‌ பக்க 
எண்‌. 6-7 அறிவிக்கை எண்‌. |(2/ட/22/2021 அரசாணை ட 
எண்‌. 642, தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு (௮2) துறை, 


நாள்‌ 18.12.2020-ல்‌ கீழ்க்கண்டவாறு திருத்தம்‌ 
வெளியிடப்படுகிறது. 
திருத்தம்‌ 
அரசாணை டி எண்‌. 642. தொழிலாளர்‌ மற்றும்‌ 
வேலைவாய்ப்பு (அத்‌ துறை, நாள்‌ 18.12.2020-ல்‌ 


எழுவினாவில்‌ வரிசை எண்‌. 66 முதல்‌ 72 வரை உள்ள 
பெயர்களுக்கு பதிலாக கீழ்க்கண்ட நபர்களின்‌ பெயர்களை 
திருத்திப்‌ படிக்கப்படவேண்டும்‌. 


ஏண்‌ எண்‌, | மறுக்கப்பட்ட தேதி 
6. [உ மணிச்‌ | none | 20௧௮௦ | 


ree. [Raed | 50024] 205200) | 
reo. [௨ ஆனந்ன்‌. | ows | v7.07.2009 | 
குமார்‌ ஜயந்த்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


